GOVERNMENT OF TAMIL NADU 


[ Regd . No. TN / CCN / 467 / 2012-14 . 
[ R. Dis . No. 197/2009 . 
[ Price : Rs . 2.40 Paise . 


2021 


OF TAMILN 


TAMIL NADU 


RNMENT 


GOVERNMENT GAZETTE 


DU 


TRUTH 
ALONE 
TE 


2 


PUBLISHED BY AUTHORITY 


TRIUMPHS 


No. 39 ] 


CHENNAI , WEDNESDAY , SEPTEMBER 29 , 2021 

Purattasi 13 , Pilava , Thiruvalluvar Aandu - 2052 


Part 11 Section 2 
Notifications or Orders of interest to a section of the public 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


CONTENTS 


HOME DEPARTMENT 


ENVIRONMENT CLIMATE CHANGE - FOREST 

DEPARTMENT 
Tamil Nadu Forest Act . - Declaration of certain 

Forest Block as Reserve Forest in Theni 
District . 


Constitution of an exclusive Motor Accidents 

Claims Tribunal at Tiruppur under the Motor 
Vehicles Act . 


Erratum to Notification . 


392 


Amendment to Notification . 


393-394 


தொழிலாளர் நலன் மற்றும் திறன் 

மேம்பாட்டுத் துறை , 


D 


392-393 


Labour Courts for Adjudication . 


நெடுஞ்சாலை மற்றும் சிறுதுறைமுகங்கள் துறை 
நிலங்களை கையகப்படுத்துதல் பற்றிய அறிவிக்கை 
திருத்த அறிவிக்கை . . 
HOUSING AND URBAN DEVELOPMENT 

DEPARTMENT 
Tamil Nadu Town and Country Planning 
Act . - Declaration of intention to specify 
Chadayamangalam Cluster in Kanniyakumari 
District as Rurban Cluster . 


394-395 

395 


திருத்த அறிவிக்கை . 


393 


[ 391 ] 


D.T.P - 11-2 ( 39 ) -1 


392 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec.2 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


ENVIRONMENT CLIMATE CHANGE - FOREST 

DEPARTMENT 


2 


Declaration of certain forest block as Reserve forest 

in Theni District under the Tamil Nadu Forest Act . 


Erratum to Notification 


ரயத்துவாரி புன்செய் புல எண் .31 / 1 B1 உட்பிரிவு புல 
எண் .31 / 4 மொத்த விஸ்தீரணம் 0.43.0 நிலஎடுப்பு 
செய்யும் விஸ்தீரணம் 0.05.34 பட்டா எண் . 362 
சார்ந்த உரிமையாளர் நடேசன் த / பெ . செட்டியண்ண 
கவுண்டர் -1 , நல்லையன் த / பெ . ராமசாமி கவுண்டர்- - 
2 , பாக்கியம் க / பெ . மணிவண்ணன் 3 , கௌரிசங்கர் 
த / பெ . மணிவண்ணன் 4 , வடக்கில் 45 போக்கம்பாளையம் 
கிராம எல்லை , தெற்கில் புல எண் .32 , கிழக்கில் புல 
எண் .31 / 1 B1 , மேற்கில் புல எண் .31 / 3 நில அளவை 
கொண்ட புன்செய் நிலம் . பலன் பனை -2 , இளம் பனை -3 . 
ரயத்துவாரி புன்செய் புல எண் .34 / 1 உட்பிரிவு புல 
எண் . 34 / 1B மொத்த விஸ்தீரணம் 3.04.0 நில எடுப்பு 
செய்யும் விஸ்தீரணம் 0.37.80 பட்டா எண் .84 சார்ந்த 
உரிமையாளர் முருகேசன் த / பெ . ராமசாமி கவுண்டர் , 
வடக்கில் புல எண் .34 / 1 A , தெற்கில் புல எண் . 34 / 1C , 
கிழக்கில் புல எண் .34 / 1 C , 34 / 2B மேற்கில் புல 
எண் . 36 , 34 / 1A நில அளவை கொண்ட புன்செய் நிலம் . 
இளம்வேம்புகள் -26 , பாலமரம் -1 . 


[ G.O. Ms. No.68 , Environment Climate Change - Forest ( FR - 14 ) , 

6th September 2021 , ஆவணி 21 , பிலவ , 

திருவள்ளுவர் ஆண்டு - 2052 ) 
No. II ( 2 ) ECF / 661 / 2021 . - The following erratum is issued 
to the Environment and Forest Department Notification 
No.11 ( 2 ) / EF / 64 / 2004 , published at Pages 46 to 47 in 
Part | - Section 2 of the Tamil Nadu Government Gazette , 
Dated the 28th January 2004 . 

ERRATUM 


3 


In the said notification , in the BOUNDARIES description 
under the heading North , at page 46 , in line 1 and 2 , 
instead of " Survey Field Numbers 1351 , 71 and 76 " the 
expression " Survey Field Numbers 2351 , 71 and 76 " shall 
be substituted . 


4 


SUPRIYA SAHU , , 
Principal Secretary to Government . 


நெடுஞ்சாலை மற்றும் சிறுதுறைமுகங்கள் துறை 


திருத்த அறிவிக்கை 


ரயத்துவாரி புன்செய் புல எண் .34 / 2 உட்பிரிவு புல 
எண் .34 / 2 B மொத்த விஸ்தீரணம் 1.04.5 நிலஎடுப்பு 
செய்யும் விஸ்தீரணம் 0.19.77 பட்டா எண் . 45 சார்ந்த 
உரிமையாளர் மணி க / பெ . தேவராஜன் 1 , செல்வி 
க / பெ . செங்கோட்டுவேல் -2 , சசிரேகா த / பெ . தேவராஜன் 3 , 
வடக்கில் புல எண் .34 / 2 A , 32 , தெற்கில் புல எண் .34 / 2 C , 
கிழக்கில் புல எண் .34 / 2 C , 32 , மேற்கில் புல எண் .34 / 2 A , 
34 / 1A , 34 / 1B நில அளவை கொண்ட புன்செய் நிலம் . 
இளம்வேம்புகள் -16 , பலன் புளிய மரம் -2 . 
ரயத்துவாரி புன்செய் புல எண் .36 / 4 உட்பிரிவு புல 
எண் .36 / 4 B மொத்த விஸ்தீரணம் 1.02.0 நிலஎடுப்பு 
செய்யும் விஸ்தீரணம் 0.07.68 பட்டா எண் .140 சார்ந்த 
உரிமையாளர் செல்லப்பன் த / பெ . குப்புசாமி , வடக்கில் 
புல எண் .36 / 4 A , தெற்கில் புல எண் .41 , கிழக்கில் புல 
எண் .34 , மேற்கில் புல எண் .41 , 36 / 4A , நில அளவை 
கொண்ட புன்செய் நிலம் . இளம்வேம்புகள் -24 , 
பால மரம் 1 . 


5 


நிலங்களை கையகப்படுத்துதல் பற்றிய அறிவிக்கை 

[ அரசாணை ( டி ) எண் . 125 , நெடுஞ்சாலை மற்றும் 
சிறுதுறைமுகங்கள் ( எச்.க்யூரத் துறை , 15 செப்டம்பர் 2021 , 

ஆவணி 30 , பிலவ , திருவள்ளுவர் ஆண்டு -2052 . ) 

No.l | ( 2 ) /HWMP/662/2021.- அரசாணை ( 29 ) எண் .33 , 
நெடுஞ்சாலை மற்றும் சிறுதுறைமுகங்கள் ( எச்.க்யூ .2 ) துறை , நாள் 
18.06.2018 உடன் தொடர்புடைய தமிழ்நாடு அரசிதழ் எண் .30 , 
25.07.2018 நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழில் 30 , பாகம் 2 , பிரிவு 2 , 
பக்கம் 661-662இல் வெளியிடப்பட்ட அறிவிக்கைக்கு பின்வருமாறு 
திருத்தம் வெளியிடப்படுகிறது . 

திருத்தம் 
தமிழ்நாடு நெடுஞ்சாலை சட்டம் 2001 பிரிவு 15 உட்பிரிவு 
( 1 ) ன் கீழ் ( தமிழ்நாடு சட்டம் 34/2002 ) மேற்காணும் அரசாணையுடன் 
தொடர்புடைய அரசிதழில் வெளியிடப்பட்ட அறிவிக்கையில் 
கீழ்க்கண்ட வரிசை எண்களில் பின்வரும் திருத்தங்களோடு 
வாசிக்கவும் . 


6 


நடேசன் 


ரயத்துவாரி புன்செய் புல எண் .41 / 1 உட்பிரிவு புல 
எண் 41 / 1B மொத்த விஸ்தீரணம் 0.48.5 நில எடுப்பு 
செய்யும் விஸ்தீரணம் 0.17.98 பட்டா எண் .162 சார்ந்த 
உரிமையாளர் பழனியம்மாள் க / பெ . பொன்னுசாமி -1 , 
த / பெ . முத்து கவுண்டர் -2 , 

நடேசன் 
த / பெ . 

பெரியண்ண கவுண்டர் -3 , சுப்ரமணி 
த / பெ . பொன்னுசாமி 4 , சுமதி த / பெ . பொன்னுசாமி -5 , 
வடக்கில் புல எண் .41 / 1 A , 41 / 3B , 41 / 3A தெற்கில் புல 
எண் .41 / 1 C , கிழக்கில் புல எண் .41 / 7 A , 41 / 3B , மேற்கில் 
புல எண் .39 , 41 / 1A , நில அளவை கொண்ட புன்செய் 
நிலம் . பலன் பனை -1 , பலன் தென்னை -2 , எலுமிச்சை 
மரம் -1 , கருவேப்பிலை மரம் -1 . 


வ . 


எண் 


1 


7 


ரயத்துவாரி புன்செய் புல எண் . 31 / 1A உட்பிரிவு புல 
எண் .31 / 3 மொத்த விஸ்தீரணம் 0.02.0 நில எடுப்பு 
செய்யும் விஸ்தீரணம் 0.00.24 பட்டா எண் .15 
சார்ந்த உரிமையாளர் கணேசன் தபெ . நல்லண்ண 
கவுண்டர் -1 , கண்ணம்மாள் க / பெ.கணேசன் 2 , பழனிவேல் 
த / பெ . கணேசன் 3 , வடக்கில் 45 போக்கம்பாளையம் 
கிராம எல்லை , தெற்கில் புல எண் . 32 , கிழக்கில் புல 
எண் . 31/4 , மேற்கில் புல எண் .31 / 1 A நில அளவை 
கொண்ட புன்செய் நிலம் . பலன் பனை -1 . 


ரயத்துவாரி புன்செய் புல எண் . 41/2 உட்பிரிவு புல 
எண் .41 / 2 B மொத்த விஸ்தீரணம் 0.11.0 நிலஎடுப்பு 
செய்யும் 

விஸ்தீரணம் 0.00.35 பட்டா எண் .160 
சார்ந்த உரிமையாளர் பழனியம்மாள் க / பெ . 
பொன்னுசாமி - 1 , நடேசன்த பெ.முத்துகவுண்டர் -2 , நடேசன் 
த / பெ . 

பெரியண்ண கவுண்டர் -3 , சுப்ரமணி 
த / பெ . பொன்னுசாமி -4 , சுமதி தபெ . பொன்னுசாமி - 5 , 
வடக்கில் புல எண் .41 / 2 A , தெற்கில் புல எண் .41 / 3 B , 
கிழக்கில் புல எண் .41 / 3 B , மேற்கில் புல எண் .41 / 2 A , 
41 / 3C நில அளவை கொண்ட புன்செய் நிலம் . 


Sep. 29 , 2021 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


393 


HOUSING AND URBAN DEVELOPMENT DEPARTMENT 


8 


ரயத்துவாரி புன்செய் புல எண் . 41/3 உட்பிரிவு 
புல எண் .41 / 3 B மொத்த விஸ்தீரணம் 0.10.5 நிலஎடுப்பு 
செய்யும் விஸ்தீரணம் 0.06.74 பட்டா எண் . 160 சார்ந்த 
உரிமையாளர் பழனியம்மாள் க / பெ . பொன்னுசாமி 1 , 
நடேசன் த / பெ . முத்து கவுண்டர் எண் . 41/3 உட்பிரிவு புல - 
2 , நடேசன் த / பெ . பெரியண்ண கவுண்டர் -3 , சுப்ரமணி 
த / பெ . பொன்னுசாமி எண் .41 / 3 உட்பிரிவு புல -4 , சுமதி த 
பெ . பொன்னுசாமி -5 , வடக்கில் புல எண் .36 , 41 / 3A , 41 / 3C , 
41 / 3D , 41 / 2B தெற்கில் புல எண் . 41 / 7A , 41 / 4A கிழக்கில் 
புல எண் .41 / 4 A , 36 , மேற்கில் புல எண் .41 / 1 B , 41 / 3A 
நில அளவை கொண்ட புன்செய் நிலம் . மின்மோட்டார் 
அறை -1 , பலன் தென்னை மரம் 2 , பலன் பனை மரம் - 2 , 
முருக்கை மரம் -1 . 


Declaration of inention to specify Chadayamangalam 
Cluster in Kanyakumari District as Rurban Cluster 
under the Tamil Nadu Town and Country 

Planning Act . 
[ G.O. ( Ms ) . No. 106 , Housing and Urban Development 
[ UD4 ( 2 ] , 6th September 2021 , ஆவணி 21 , பிலவ , 

திருவள்ளுவர் ஆண்டு -2052 . ] 
No. || ( 2 ) /HOU/663/2021.-In exercise of the 

powers 
conferred by clause ( b ) of sub - section ( 1 ) of Section 10 
of the Tamil Nadu Town and Country Planning Act , 1971 
( Tamil Nadu Act 35 of 1972 ) , the Governor of Tamil Nadu 
hereby declares , his intention to specify Chadayamangalam 
Cluster in Kanniyakumari District as Rurban Cluster under 
Shyama Prasad Mukherji Rurban Mission as detailed 
below : 

' ' THE TABLE . 


9 


ரயத்துவாரி புன்செய் புல எண் .41 / 4 உட்பிரிவு புல 
எண் .41 / 4 A மொத்த விஸ்தீரணம் 0.07.5 நிலஎடுப்பு 
செய்யும் விஸ்தீரணம் 0.06.13 பட்டா எண் . 160 சார்ந்த 
உரிமையாளர் பழனியம்மாள் க / பெ . பொன்னுசாமி 1 , 
நடேசன் த / பெ . 

முத்து கவுண்டர் -2 , நடேசன் 
த / பெ . பெரியண்ண கவுண்டர் 3 , சுப்ரமணி 
த / பெ . பொன்னுசாமி -4 , சுமதி தபெ . பொன்னுசாமி - 5 , 
வடக்கில் புல எண் .36 , 41 / 3B , தெற்கில் புல எண் .41 / 4 B , 
41/40 , 41 / 5A , கிழக்கில் புல எண் . 41 / 4B , 36 , மேற்கில் புல 
எண் .41 / 3 B , 41 / 7A , 41 / 6A , நில அளவை கொண்ட புன்செய் 
நிலம் . பலன் பனை மரம் -3 , கிணறு 1 , பிவிசி பைப் லைன் -1 , 
சிறிய வேம்புகள் -10 , பலன் தென்னை மரம் -2 , இள ஆயா 
மரம் -2 . 


Name of Name of the Name of 

the Rurban the Taluk 
District Cluster 


Name and Number of 
the Revenue Villages 


( 1 ) 

( 2 ) 
Kanniya- | Chadaya 
kumari mangalam 


( 3 ) 

( 4 ) 
Kalkulam 1. Athivilai 


2. Chadayamangalam 
3. Kalkurichi 


10 


4. Muthalakurichi 


5. Nullivilai . ' ' 


11 


ரயத்துவாரி புன்செய் புல எண் .41 / 5 உட்பிரிவு புல 
எண் . 41 / 5A மொத்த விஸ்தீரணம் 0.32.50 நில எடுப்பு 
செய்யும் விஸ்தீரணம் 0.00.08 பட்டா எண் .160 சார்ந்த 
உரிமையாளர் பழனியம்மாள் க / பெ . பொன்னுசாமி 1 , 
நடேசன் த / பெ . 

முத்து கவுண்டர் -2 , நடேசன் 
த / பெ . பெரியண்ண கவுண்டர் -3 , சுப்ரமணி 
த / பெ . பொன்னுசாமி 4 , சுமதி த / பெ . பொன்னுசாமி -5 , 
வடக்கில் புல எண் .41 / 4 A , தெற்கில் புல எண் .41 / 5 B , 
கிழக்கில் புல எண் . 41 / 5B , மேற்கில் புல எண் . 41 / 4A , நில 
அளவை கொண்ட புன்செய் நிலம் . 

ரயத்துவாரி புன்செய் புல எண் .41 / 6 உட்பிரிவு புல 
எண் .41 / 6 A மொத்த விஸ்தீரணம் 0.30.50 நிலஎடுப்பு 
செய்யும் விஸ்தீரணம் 0.00.14 பட்டா எண் . 160 
சார்ந்த உரிமையாளர் 

பழனியம்மாள் க / பெ . 
பொன்னுசாமி -1 , நடேசன் தபெ . முத்து கவுண்டர் 2 , 
நடேசன் த / பெ . பெரியண்ண கவுண்டர் -3 , சுப்ரமணி 
த / பெ . பொன்னுசாமி -4 , சுமதி த / பெ . பொன்னுசாமி -5 , 
வடக்கில் புல எண் .41 / 4 A , தெற்கில் புல எண் .41 / 6 B , 
கிழக்கில் புல எண் .41 / 6 B , மேற்கில் புல எண் .41 / 7 A , நில 
அளவை கொண்ட புன்செய் நிலம் . 

ரயத்துவாரி புன்செய் புல எண் .41 / 7 உட்பிரிவு புல 
எண் . 41 / 7A மொத்த விஸ்தீரணம் 0.31.0 நில எடுப்பு 
செய்யும் விஸ்தீரணம் 0.04.11 பட்டா எண் .160 சார்ந்த 
உரிமையாளர் பழனியம்மாள் க / பெ . பொன்னுசாமி -1 , 
நடேசன் த / பெ . முத்து கவுண்டர் -2 , 

நடேசன் 
த / பெ . பெரியண்ண 

கவுண்டர் -3 , சுப்ரமணி 
த / பெ . பொன்னுசாமி -4 , சுமதி த / பெ . பொன்னுசாமி -5 , 
வடக்கில் புல எண் .41 / 3 B , தெற்கில் புல எண் . 41 / 7B , 
கிழக்கில் புல எண் . 41 / 4A , 41 / 6A , மேற்கில் புல எண் . 41 / 1B , 
நில அளவை கொண்ட புன்செய் நிலம் . 


2. Notice is hereby given that any inhabitant or any local 
authority or institution in the above said areas may , within two 
months from the date of publication of this Notification in the 
Tamil Nadu Government Gazette , submit any objection or 
suggestion in writing on the proposed inclusion to the 
Government and that the objections or suggestions , which 
may be received within the said period shall be taken into 
consideration before pursuing further action in terms of 
sub - section ( 4 ) of Section 10 of the said Act . The objections 
or suggestions , if any , shall be addressed to the Principal 
Secretary to Government , Housing and Urban Development 
Department , Secretariat , Fort Saint George , Chennai - 600 009 . 

HITESH KUMAR S. MAKWANA , 

Principal Secretary to Government . 

HOME DEPARTMENT 
Constitution of an exclusive Motor Accidents Claims 
Tribunal at Tiruppur under the Motor Vehicles Act . 

Amendment to Notification 
[ G.O. Ms. No. 371 , Home ( Transport - IV ) , 6th September 2021 , 

ஆவணி 21 பிலவ , திருவள்ளுவர் ஆண்டு - 2052 ) 

No. || ( 2 ) / HO / 664 / 2021 .-- in exercise of the 
powers conferred by sub - section ( 1 ) of Section 165 
of the Motor Vehicles Act , 1988 ( Central Act 59 of 
1988 ) , the Governor of Tamil Nadu , hereby makes 
the following amendment to the Home Department 
Notification No. 1l ( 2 ) / HO / 428 / 2018 , published at page 415 of 
Part Il - Section 2 of the Tamil Nadu Government Gazette , 
dated the 2nd May 2018 , namely : 


12 


தீரஜ்குமார் , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


394 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec.2 


1947 ஆம் 


ஆண்டு 


எண் 


AMENDMENT 

மேற்சொன்ன தொழிற் தகராறை தொழிலாளர் நீதிமன்றத் 

தீர்விற்கு அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் 
In the said Notification , after the expression " for the 

அவர்கள் கருதுவதாலும் ; 
area of Tiruppur District " , the expression " for the area of 
Tiruppur Taluk " , shall be substituted . 

1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 

( மத்திய சட்டம் XIV / 1947 ) 10 ( 1 ) ( C ) பிரிவிலும் , 10 ( 1 ) ( C ) பிரிவின் 
S.K. PRABAKAR , 

வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
Additional Chief Secretary to Government . 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் , மேற்சொன்ன தொழிற்தகராறு , 
தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறை , திருநெல்வேலி , தொழிலாளர் நீதிமன்றத் தீர்விற்கு அனுப்பப்பட 

வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 
Disputes between workmen and Managements referred to 
Labour Courts for Adjudication . 

மேலும் , 

தொழிற் தகராறுகள் 

சட்டத்தின் 10 ( 2A ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் , திருநெல்வேலி லிட் , 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
நாகர்கோவில் மண்டலம் , நாகர்கோவில் . 

திருநெல்வேலி , தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 
[ அரசாணை ( டி ) எண் 342 , தொழிலாளர் நலன் மற்றும் 

இணைப்பு 
திறன் மேம்பாட்டு ( பிரத் துறை , 5 ஆகஸ்ட் 2021 , 

எழுவினா 
ஆடி 20 , பிலவ , திருவள்ளுவர் ஆண்டு - 2052 ) 
No. II ( 2 ) /LWSD/665/2021.- இந்த ஆணையின் இணைப்பில் 

திரு . P. கிருஷ்ணன் , ( பணி 

9165 ) ஓட்டுனரின் 
குறிப்பிட்டுள்ள 

ஊதியத்தை வருங்காலத்தில் பாதிக்கும் வண்ணம் 
பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு 

மூன்று 
போக்குவரத்துக் கழகம் ( திருநெல்வேலி ) லிமிடெட் , நாகர்கோவில் வருடங்களுக்கு நிறுத்தி வைத்தும் , அவர் தற்காலிகப் 
மண்டலம் , நாகர்கோவில் . என்ற நிர்வாகத்திற்கும் , கன்னியாகுமரி பணி நீக்கத்திலிருந்த நாட்களை தகுதி வாய்ந்த விடுப்பாக 
மாவட்ட பாரதீய அரசு போக்குவரத்து தொழிலாளர் சங்கம் , அமுல்படுத்தியும் நிர்வாகம் பிறப்பித்த 09-07-2015 நாளிட்ட 
நாகர்கோவில் என்ற தொழிற் சங்கத்திற்குமிடையே தொழிற் உத்தரவினை இரத்து செய்ய வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் 
தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 

கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆம் எனில் , உரிய உத்தரவு 

பிறப்பிக்கவும் . 
மேற்சொன்ன தொழிற் தகராறை தொழிலாளர் நீதிமன்றத் 
தீர்விற்கு அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் ( அரசாணை ( டி ) எண் 365 , தொழிலாளர் நலன் மற்றும் 
அவர்கள் கருதுவதாலும் ; 

திறன் மேம்பாட்டு ( பிரித் துறை , 16 ஆகஸ்ட் 2021 , 

ஆடி 31 , பிலவ , திருவள்ளுவர் ஆண்டு -2052 . ] 
1947 ஆம் 

ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 
( மத்திய சட்டம் XIV / i947 ) 10 ( 1 ) ( C ) பிரிவிலும் , 10 ( 1 ) ( d ) பிரிவின் 

No. II ( 2 ) /LWSD/667/2021.- இந்த ஆணையின் இணைப்பில் 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் , மேற்சொன்ன தொழிற்தகராறு , 

போக்குவரத்துக் கழகம் ( திருநெல்வேலி ) லிமிடெட் , நாகர்கோவில் 
திருநெல்வேலி , தொழிலாளர் நீதிமன்றத் தீர்விற்கு அனுப்பப்பட 

மண்டலம் , நாகர்கோவில் . என்ற நிர்வாகத்திற்கும் , தமிழக அரசு 
வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 

போக்குவரத்து தொழிலாளர் சங்கம் , ( சிஐடியூ ) , நாகர்கோவில் என்ற 

தொழிற் சங்கத்திற்குமிடையே தொழிற் தகராறு எழுந்துள்ளது 
மேலும் , 1947 ஆம் தொழிற் தகராறுகள் 

என்று அரசு கருதுவதாலும் ; 
சட்டத்தின் 10 ( 2A ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

மேற்சொன்ன தொழிற் தகராறை தொழிலாளர் நீதிமன்றத் 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
திருநெல்வேலி , தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 

தீர்விற்கு அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் 

அவர்கள் கருதுவதாலும் ; 
இணைப்பு 
எழுவினா 

1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 

( மத்திய சட்டம் XIV / 1947 ) 10 ( 1 ) ( C ) பிரிவிலும் , 10 ( 1 ) ( d ) பிரிவின் 
திரு . என்.ஜெனார்த்தனன் , நடத்துனரின் ( பணி எண் 10264 ) 

வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தொழிற்தகராறு , 
ஊதிய உயர்வினை வருங்காலம் பாதிக்கும் வண்ணம் 02 
வருடங்கள் நிறுத்தி வைத்து நிர்வாகம் பிறப்பித்த 22-01-2018 

திருநெல்வேலி , தொழிலாளர் நீதிமன்றத் தீர்விற்கு அனுப்பப்பட 

வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 
நாளிட்ட 

உத்தரவினை இரத்து செய்ய வேண்டும் என்ற 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆம் எனில் , மேலும் , 

ஆண்டு 

தொழிற் தகராறுகள் 
உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 

சட்டத்தின் 10 ( 2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
[ அரசாணை ( டி ) எண் 343 , தொழிலாளர் நலன் மற்றும் 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
திறன் மேம்பாட்டு ( பிரித் துறை , 5 ஆகஸ்ட் 2021 , 

திருநெல்வேலி , தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 
ஆடி 20 , பிலவ , திருவள்ளுவர் ஆண்டு -2052 . ) 

இணைப்பு 
No. II ( 2 ) /LWSD/666/2021.- இந்த ஆணையின் இணைப்பில் 

எழுவினா 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்துக் கழகம் ( திருநெல்வேலி ) லிமிடெட் நாகர்கோவில் திரு . எம் . அருள்துரை , ( பணி எண் 3474 ) நடத்துனர் 
மண்டலம் , நாகர்கோவில் . என்ற நிர்வாகத்திற்கும் , தமிழக அரசு என்பவரின் ஊதிய உயர்வினை வருங்காலம் பாதிக்கும் வண்ணம் 
போக்குவரத்து கழக காமராஜர் நாடார் தொழிலாளர் சங்கம் , மூன்று வருடங்களுக்கு நிறுத்தி வைத்து நிர்வாகம் பிறப்பித்த 
நாகர்கோவில் என்ற தொழிற் சங்கத்திற்குமிடையே தொழிற் 

07-12-2019 நாளிட்ட உத்தரவினை இரத்து செய்ய வேண்டும் 
தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 

என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆம் 
எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 


ஆண்டு 


1947 ஆம் 


Sep.29 , 2021 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


395 


இணைப்பு 
எழுவினா 


திரு . G. மாரியப்பன் ( NON ITI HELPER ) , என்பவருக்கு 
பணிக்கு வருகை தராத நாட்களை ஆப்சென்ட் ஆக கருதி 
நிர்வாகம் வழங்கிய 21-08-2017 நாளிட்ட உத்தரவை ரத்து 
செய்ய வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் 

கோரிக்கை 
நியாயமானதுதானா ? ஆம் எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 

திருத்த அறிவிக்கை 
[ அரசாணை ( டி ) எண் 361 , தொழிலாளர் நலன் மற்றும் 
திறன் மேம்பாட்டு ( பி 1 ) த் துறை , 12 ஆகஸ்ட் 2021 , 

ஆடி 27 , பிலவ , திருவள்ளுவர் ஆண்டு -2052 . ) 

No. II ( 2 ) LWSD / 670 / 2021 . - தமிழ்நாடு அரசிதழ் வெளியீடு 
எண் .26 , பாகம் II- பிரிவு 2 - ல் நாள் 26-06-2019 , பக்கம் எண் . 
556 , அறிவிக்கை எண் No.II ( 2 ) / LE / 493 / 2019- ல் அரசாணை ( டி ) 
எண் . 262 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( பி 1 ) த் துறை , 
நாள் . 10.05.2019 - க்கு கீழ்காணும் திருத்தம் வெளியிடப்படுகிறது . 


திருத்தம் 


1947 ஆம் 


[ அரசாணை ( டி ) எண் 366 , தொழிலாளர் நலன் மற்றும் 
திறன் மேம்பாட்டு பிரித் துறை , 16 ஆகஸ்ட் 2021 , 

ஆடி 31 , பிலவ , திருவள்ளுவர் ஆண்டு -2052 . ) 
No. II ( 2 ) / LWSD / 668 / 2021 .-- இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்துக் கழகம் திருநெல்வேலி லிமிடெட் , நாகர்கோவில் 
மண்டலம் , நாகர்கோவில் . என்ற நிர்வாகத்திற்கும் , தமிழக அரசு 
போக்குவரத்து கழக தொழிலாளர் முன்னேற்றச் சங்கம் , ( LPF ) 
நாகர்கோவில் என்ற தொழிற் சங்கத்திற்குமிடையே தொழிற் 
தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 

மேற்சொன்ன தொழிற் தகராறை தொழிலாளர் நீதிமன்றத் 
தீர்விற்கு அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் 
அவர்கள் கருதுவதாலும் ; 
1947 ஆம் 

ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 
( மத்திய சட்டம் XIV / i947 ) 10 ( 1 ) ( C ) பிரிவிலும் , 10 ( 1 ) ( d ) பிரிவின் 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தொழிற்தகராறு , 
திருநெல்வேலி , தொழிலாளர் நீதிமன்றத் தீர்விற்கு அனுப்பப்பட 
வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 
மேலும் , 

ஆண்டு தொழிற் தகராறுகள் 
சட்டத்தின் 10 ( 2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
திருநெல்வேலி , தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 

இணைப்பு 

எழுவினா 
திரு . K. சஜூ , நடத்துனரின் ( பணி எண் 2880 ) ஊதிய 
உயர்வினை வருங்காலம் பாதிக்கும் வண்ணம் 02 
நிறுத்தி வைத்து நிர்வாகம் பிறப்பித்த 16-03-2015 நாளிட்ட 
உத்தரவினை இரத்து செய்ய வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் 
கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆம் எனில் , உரிய உத்தரவு 
பிறப்பிக்கவும் . 
தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் , திருநெல்வேலி . 
[ அரசாணை ( டி ) எண் 367 , தொழிலாளர் நலன் மற்றும் 
திறன் மேம்பாட்டு பிரித் துறை , 16 ஆகஸ்ட் 2021 , 

ஆடி 31 , பிலவ , திருவள்ளுவர் ஆண்டு -2052 . ] 
No II ( 2 ) / LWSD / 669 / 2021 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்துக் கழகம் திருநெல்வேலி என்ற நிர்வாகத்திற்கும் , 
நெல்லை , சிதம்பரனார் , குமரி மாவட்ட அரசு போக்குவரத்து 
எம்ப்ளாயீஸ் யூனியன் , திருநெல்வேலி என்ற தொழிற் 
சங்கத்திற்குமிடையே தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று 
அரசு கருதுவதாலும் ; 

மேற்சொன்ன தொழிற்தகராறை தொழிலாளர் நீதிமன்ற 
தீர்விற்கு அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் 
அவர்கள் கருதுவதாலும் ; 
1947 ஆம் 

ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 
( மத்திய சட்டம் XIV / i947 ) 10 ( 1 ) ( C ) பிரிவிலும் , 10 ( 1 ) ( d ) பிரிவின் 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தொழிற் தகராறு , 
இணைப்பில் காணும் எழுவினாவுடன் திருநெல்வேலி , தொழிலாளர் 
நீதிமன்றத் தீர்விற்கு அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் 
ஆணையிடுகிறார் . 
மேலும் , 1947 ஆம் 

ஆண்டு தொழிற் தகராறுகள் 
சட்டத்தின் 10 ( 2A ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
திருநெல்வேலி , தொழிலாளர் நீதிமன்றத்தைக் கேட்டுக் 
கொள்ளப்படுகிறது . 


அரசாணை ( டி ) எண் . 262 , தொழிலாளர் மற்றும் 
வேலைவாய்ப்பு ( பி 1 ) துறை , நாள் . 10-05-2019 - ன் பக்கம் 
2 - ல் அறிவிக்கையின் இணைப்பில் உள்ள 

உள்ள எழுவினாவிற்கு 
கீழே பின்வருவனவற்றை சேர்த்து படிக்கவும் : 

" திரு V. முத்தையா , ஓட்டுநருக்கு நிர்வாகம் வழங்கிய 
17-07-2015 நாளிட்ட அலுவலக உத்தரவின் மூலம் அவரது 
தற்காலிக வேலை நிக்கத்தில் இருந்த காலத்தை தகதிவாய்ந்த 
விடுப்பாக வரைமுறைப்படுத்தியுள்ளதை பணிநாட்களாக கருதி 
சம்பளம் வழங்கப்பட வேண்டுமென்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
நியாயம்தானா ஆம் எனில் தகுந்த உத்தரவு பிறப்பிக்கவும் . 
தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் ( கோவை ) லிட் . , 

கோவை . 


வருடங்கள் 


[ அரசாணை ( டி ) எண் 384 , தொழிலாளர் நலன் மற்றும் 
திறன் மேம்பாட்டு டி 1 ) த் துறை , 13 செப்டம்பர் 2021 , 
ஆவணி 28 , பிலவ , திருவள்ளுவர் ஆண்டு - 2052. ) 

No. II ( 2 ) / LWSD / 671 / 2021 . - தமிழ்நாடு அரசிதழ் வெளியீடு 
எண் .32 , பாகம் II - பிரிவு 2 - ல் நாள் 11-08-2021 , பக்கம் எண் . 
305 , அறிவிக்கை எண் No.II ( 2 ) / LE / 506 / 2021- ல் அரசாணை 
( டி ) எண் . 287 , தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் 
( டி 1 ) துறை , நாள் . 23-07-2021 - க்கு கீழ்காணும் திருத்தம் 
வெளியிடப்படுகிறது . 


திருத்த அறிவிக்கை 


அரசாணை ( டி ) எண் . 287 , தொழிலாளர் நலன் மற்றும் 
திறன் மேம்பாட்டுத் ( 41 ) த் துறை , 

துறை , நாள் . 23-07-2021 - ல் 
வெளியிடப்பட்ட அறிவிக்கையில் , பத்தி 2 , 3 மற்றும் 4 - ல் 
இடம் பெற்றுள்ள " சேலம் தொழிலாளர் நீதிமன்றம் " எனும் 
சொற்களுக்குப் பதிலாக " கோவை 

" கோவை தொழிலாளர் நீதிமன்றம் " 
என திருத்தி வாசிக்கவும் . 


ஆர் . கிர்லோஷ் 

கிர்லோஷ் குமார் , , 
அரசு செயலாளர் . 


PRINTED AND PUBLISHED BY THE COMMISSIONER OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


